﻿120. (நபியே!) நீர் யூதர்கள் மற்றும் கிறித்தவர்களது மார்க்கத்தைப் பின்பற்றாத வரை அவர்கள் உம்மைப் பற்றித் திருப்தி கொள்ளவேமாட்டார்கள். (ஆனால்,) "அல்லாஹ் வின் வழியே நேரான வழியாகும்" என்று கூறுவீராக! உமக்கு ஞானம் வந்த பின்பும் அவர்களின் மனஇச்சைகளை நீர் பின்பற்றினால் அல்லாஹ் விடமிருந்து காப்பாற்றுபவனோ உதவியாளனோ (யாரும்) உமக்கு இருக்கமாட்டார்கள்.
121. நாம் வேதம் வழங்கியோரில் யார் அதை வாசிக்க வேண்டிய முறையில் வாசிக்கிறார்கயோ அவர்கள்தான் இ(ந்த வேதத்)தை நம்புவார்கள். யார் இதை ஏற்க மறுக்கிறார்கயோ அவர்களே இழப்புக்குரியவர்கள்.
-------------------------------------------------------------
முந்திய வசனத்தின் (120) கருத்தாவது: முஹம்மதே! யூதர்களும் கிறித்தவர்களும் உங்கள் விஷயத்தில் ஒருபோதும் திருப்தி கொள்ளவேமாட்டார்கள். எனவே, அவர்களைத் திருப்திபடுத்தக்கூடியதும் அவர்களுக்கு இசைவானதுமான விஷயங்களைத் தேடாதீர்கள்; அல்லாஹ் வின் திருப்தியை மட்டுமே நாடி, அவர்களைச் சத்திய பாதைக்கு அழையுங்கள். இவ்வாறு இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள்.
அடுத்து "அல்லாஹ் வின் வழியே நேரான வழியாகும் என்று கூறுவீராக" என அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது "அல்லாஹ்  என்னை எந்த நேர்வழியுடன் அனுப்பினானோ அதுவே நேர்வழியாகும்" என்று முஹம்மதே! நீர் கூறுவீராக. அதுதான் அனைத்தையும் உள்ளடக்கிய முழுமையான சரியான நேரிய (இஸ்லாமிய) மார்க்கமாகும்.

வேதக்காரர்களைப் பின்பற்றினால்...  
------------------------------------
அடுத்து "உமக்கு ஞானம் வந்த பின்பும் அவர்களின் மனஇச்சைகளை நீர் பின்பற்றினால் அல்லாஹ் விடமிருந்து காப்பாற்றுபவனோ உதவியாளனோ (யாரும்) உமக்கு இருக்கமாட்டார்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
குர்ஆனையும் நபிவழியையும் அறிந்துகொண்ட பிறகும் யூதர்கள் மற்றும் கிறித்தவர்களின் வழிகளைப் பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தாருக்கு இத்தொடர் கடுமையான எச்சரிக்கையாகவும் கண்டனமாகவும் அமைந்துள்ளது. இதிலிருந்து அல்லாஹ்  நம்மைக் காப்பானாக! இதில் நபி (ஸல்) அவர்கள் முன்னிலைப்படுத்திப் பேசப்பட்டிருந்தாலும், இதிலுள்ள கட்டளை அவர்களின் சமுதாயத்தாருக்கே உரியதாகும்.
அவர்களுடைய மார்க்கங்கள் பல இருக்க, "அவர்களது மார்க்கத்தை நீர் பின்பற்றாத வரை" என்று ஒருமையாக (மில்லத்) அல்லாஹ்  குறிப்பிட்டுள்ளான். "ஏக இறைமறுப்பு" என்பதில் எத்தனை பிரிவுகள் இருந்தாலும், அவை எல்லாம் ஒரே மதம்தான் என்பதே இதற்குக் காரணம். "உங்கள் மார்க்கம் உங்களுக்கு; என் மார்க்கம் எனக்கு" என்ற வசனத்திலும் (109:6) இதைக் காணலாம்.
இதன்படி, ஏக இறைநம்பிக்கையாளர்களான முஸ்லிம்களும் ஏக இறைமறுப்பாளர்களும் ஒருவருக்கொருவர் வாரிசாக முடியாது; ஆனால், ஏக இறைமறுப்பாளர்களில் ஒருவர் மற்றவருக்கு- அவர் எந்த மதத்தாராக இருந்தாலும்- வாரிசாகலாம் என்று சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். "ஏக இறைமறுப்பு" என்பது ஒரே மதம் என்பதே காரணம்.

முறையோடு வேதத்தை வாசிப்போர் 
-----------------------------------------------
அடுத்த வசனத்தில் (121), "நாம் வேதம் வழங்கியோரில் யார் அதை வாசிக்க வேண்டிய முறையில் வாசிக்கிறார்கயோ" என்பது, யூதர்களையும் கிறித்தவர்களையும் குறிக்கும் என்று கத்தாதா (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள். இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்களது கருத்தும் இதுதான். இது அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்களின் தோழர்களைக் குறிக்கும் என்று கத்தாதா (ரஹ் ) அவர்கள் கூறியதாக சயீத் (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள்.
இப்னு மஸ்ஊத் (ரலி) அவர்கள் கூறியதாவது: என்னுடைய ஆன்மா யாருடைய கைவசம் உள்ளதோ அவன்மீது சத்தியமாக! "வாசிக்க வேண்டிய முறையில் வாசிப்பது" என்றால், வேதம் அனுமதித்ததை (ஹலாலை) அனுமதிக்கப்பட்டதாகக் கொள்வதும், அது தடுத்ததை (ஹராமை) தடுக்கப்பட்டதாகக் கொள்வதும், அல்லாஹ்  அருளியவாறு அதை ஓதுவதும், அதன் வசனங்களை அவற்றின் இடங்களிலிருந்து மாற்றாதிருப்பதும், அதிலுள்ள ஒன்றுக்கு உண்மைக்குப் புறம்பான விளக்கம் அளிக்காதிருப்பதும் ஆகும்.
ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: பொருள் தெளிவான வசனத்தைச் செயல்படுத்துவார்கள். பல பொருள்களுக்கு இடமளிக்கக்கூடிய வசனங்கள்மீது நம்பிக்கை கொள்வார்கள். சிக்கலாகத் தோன்றக்கூடிய வசனத்திற்கு (விளக்கம் கோரி) அது தொடர்பான அறிஞரை அணுகுவார்கள்.
இப்னு மஸ்ஊத் (ரலி) அவர்கள், "அதை முறைப்படி பின்பற்றுவார்கள்" என்று இதற்கு விளக்கமளித்ததாக சுஃப்யான் அஸ்ஸவ்ரீ (ரஹ் ) அவர்கள் குறிப்பிட்டார்கள்.
அபூமுசா அல்அஷ்அரீ (ரலி) அவர்கள் கூறியதாவது: யார் குர்ஆனை முறைப்படி பின்பற்றுகிறாரோ அவர் சொர்க்கத்துப் பூஞ்சோலைகளில் நுழைவிக்கப்படுவார்.
உமர் பின் அல்கத்தாப் (ரலி) அவர்கள் கூறியதாவது: வேதத்தை முறைப்படி ஓதுபவர்கள் யாரெனில், அவர்கள் அருள் தொடர்பான வசனத்தை ஓதும்போது அல்லாஹ் விடம் அருளைக் கோருவார்கள்; தண்டனை தொடர்பான வசனத்தை ஓதிச் செல்லும்போது அதிலிருந்து (அல்லாஹ் விடம்) பாதுகாப்புக் கோருவார்கள். நபி (ஸல்) அவர்கள்கூட அருள் தொடர்பான வசனத்தை ஓதினால். (அல்லாஹ் விடம்) அருளைக் கோருவார்கள்; தண்டனை தொடர்பான வசனத்தை ஓதினால், (தண்டனையிலிருந்து அல்லாஹ் விடம்) பாதுகாப்புக் கோருவார்கள் என ஓர் அறிவிப்பில் காணப்படுகிறது.
அடுத்து "அவர்கள்தான் இ(ந்த வேதத்)தை நம்புகிறார்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இது முன்னால் கூறப்பெற்ற "நாம் வேதம் வழங்கியோரில் யார் அதை வாசிக்க வேண்டிய முறைப்படி வாசிக்கின்றார்கயோ" என்ற எழுவாய்க்குப் பயனிலையாகும்.
அதாவது முஹம்மதே! வேதக்காரர்களில் யார் முந்தைய நபிமார்கள்மீது அருளப்பெற்ற தமது வேதத்தை முறைப்படி கடைப்பிடிக்கிறாரோ அவர்தான் உமக்கு நாம் அருளிய இந்த வேதத்தை நம்புவார்.
வேறு வசனங்களில் அல்லாஹ்  கூறுகின்றான்: அவர்கள் தவ்ராத்தையும், இன்ஜீலையும், அவர்களுடைய இறைவனிடமிருந்து அவர்களுக்கு அருளப்பெற்ற (வேதத்)தையும் கடைப்பிடித்திருந்தால், தமக்கு மேலிருந்தும், தம் கால்களுக்குக் கீழிருந்தும் (கிடைப்பவற்றைச்) சாப்பிட்டிருப்பார்கள். (5:66)
வேதக்காரர்களே! தவ்ராத்தையும், இன்ஜீலையும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பெற்ற (வேதத்)தையும் நீங்கள் கடைப்பிடிக்காத வரை நீங்கள் எதிலும் சேர்ந்தவர்களல்லர்" என்று (நபியே!) கூறுவீராக. (5:68)
அதாவது அவற்றை முறைப்படி நீங்கள் கடைப்பிடித்து, முறைப்படி அவற்றை நம்பி, அதில் கூறப்பெற்றுள்ள செய்திகளை -அதாவது முஹம்மத் (ஸல்) அவர்கள் நபியாக அனுப்பப்பெற்றதையும், அவர்களின் தன்மை மற்றும் குணநலன்களையும், அவர்களைப் பின்பற்ற வேண்டும்; அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்ய வேண்டும் என்ற கட்டளையையும்- நீங்கள் உண்மை என ஏற்றால், சத்தியத்தையும் ஈருலக நன்மைகளையும் நீங்கள் பெறுவதற்கு அது வழிவகுக்கும்.
இதையே பின்வரும் வசனங்களில் அல்லாஹ்  குறிப்பிட்டுள்ளான்: அவர்கள் எழுதப் படிக்கத் தெரியாத தூதரைப் பின்பற்றுவார்கள். தம்மிடமுள்ள தவ்ராத்திலும் இன்ஜீலிலும் அவரைப் பற்றி எழுதப்பட்டிருப்பதைக் காண்பார்கள். (7:157)
இதற்குமுன் நாம் யாருக்கு வேதத்தை வழங்கினோமோ அவர்கள் இதை நம்புகின்றனர். அவர்களுக்கு அது படித்துக் காட்டப்பட்டால், "நாங்கள் இதை நம்புகிறோம். இது எங்கள் இறைவனிடமிருந்து (வந்து)ள்ள உண்மையே. இதற்கு முன்னரே நாங்கள் (இறைவனுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட) முஸ்லிம்களாகவே இருந்தோம்" என்று கூறுகின்றனர்.
அவர்கள் மேற்கொண்ட பொறுமையின் காரணத்தால் அவர்களுக்கு இரு முறை பிரதிபலன் வழங்கப்படும். அவர்கள் நன்மையைக்கொண்டு தீமையைத் தடுப்பார்கள். நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து (பிறருக்குச்) செலவு செய்வார்கள். (28:52-54)
(நபியே!) நீர், வேதம் வழங்கப்பட்டவர்களிடமும் எழுதப் படிக்கத் தெரியாதவர்களிடமும் "நீங்கள் (அல்லாஹ் வுக்கு) அடிபணிந்துவிட்டீர்களா? (இஸ்லாத்தை ஏற்கிறீர்களா?)" என்று கேட்பீராக. அவர்கள் அடிபணிந்துவிட்டால் நேர்வழி பெறுவார்கள். புறக்கணித்துவிட்டால் உம்மீது எடுத்துச் சொல்வதுதான் கடமை. அல்லாஹ்  (தன்) அடியார்களைப் பார்ப்பவன் ஆவான். (3:20)
(ஆக, வேதம் வழங்கப்பெற்றவர்கள் முறைப்படி அந்த வேதத்தை வாசித்து, அதை முறைப்படி பின்பற்றி வருபவர்களாக இருந்தால்தான், இறுதி வேதமான குர்ஆனை அவர்கள் நம்புவார்கள்.) இதனால்தான் இதைத் தொடர்ந்து, "யார் அதை ஏற்க மறுக்கிறார்கயோ அவர்களே இழப்புக்குரியவர்கள்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  குறிப்பிட்டுள்ளான்: (அந்தக்) கூட்டத்தாரில் இதை மறுப்பவருக்கு நரகம்தான் வாக்களிக்கப்பட்ட இடமாகும். (11:17)
ஆதாரபூர்வமான நபிமொழி ஒன்றில் வந்துள்ளதாவது: எனது உயிர் யாருடைய கையிலுள்ளதோ அவன்மீது சத்தியமாக! இந்த (இறுதி)ச் சமுதாயத்தில் யூதரோ கிறித்தவரோ யாராயினும் என்னைப் பற்றிக் கேள்விப்பட்டிருந்து, பின்னர் என்னை நம்பவில்லையாயின் அவர் நரகில் நுழையாமல் இருப்பதில்லை.
